GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[Regd . No . TN /CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 5 .60 Paise . 


E 
TAM 


PTT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


W : 


SGOVER 


ILNADS 


TRUS 


PUBLISHED BY AUTHORITY 


{ 0 NE 1 * 


TIUMPHS 


No. 12 ] 


CHENNAI, WEDNESDAY, MARCH 31 , 2010 

Panguni 17 , Thiruvalluvar Aandu - 2041 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages . 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 


HOME DEPARTMENT 


Tamil Nadu Protection of Interests of Depositors 

( in Financial Establishment) Act - Ad - interim 
order attaching of Money and Properties due to 
default in return of deposits by Thiru K . Kannian 
alias Babu, Managing Director and Others of the 
said Financial Establishment 


137 - 143 


Tamil Nadu Forest Act: 
Declaration of Vellaikaradu Forest Block in 

Periyakulam Taluk of Theni District as 
Reserved Forest and appointment of 
Special Tahsildar (Forest Settlement), 
Bodinaickanur as Ex - Officio as Forest 

Settlement Officer, etc . 
Declaration of Kurumapatti Forest Block in 

Chengam Taluk of Thiruvannamalai District 
as Reserved Forest and appointment of 
Special Tahsildar (Forest Settlement) , 
Thiruvallur as Ex -Officio as Forest Settlement 
Officer, etc . 


136 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
தொழில் தகராறுகள் சட்டம் : 
Disputes between Workmen and Managements 

referred to Industrial Tribunal for adjudication .. 
Disputes between Workmen and Managements 

referred to Labour Courts for adjudication .. 


143- 144 


. 


136 - 137 


144 - 148 


HIGHER EDUCATION DEPARTMENT 
Tamil Nadu Open University Act — Certain person 

as members to the Syndicate of Tamil Nadu 
Open University , Chennai for a period of three 
years — Nominated 


வருவாய்த் துறை 
தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர் நல வாரியத்தை 

ஏற்படுத்தி அவ்வாரியத்திற்கு உறுப்பினர்களை 
நியமித்தல் குறித்த அறிவிக்கை - திருத்த 
g001465 . 


137 


148 


D . T.P . - 11 -2 (12 ) — 1 


[ 135 ] 


136 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 


Notifications under Tamil Nadu Forest Act. 


Declaration of Vellaikaradu Forest Block in Periyakulam 

Taluk of Theni District as Reserved Forest and 
appointment of Special Tahsildar Bodinaickanur as 
Ex - officio as Forest Settlement Officer under the Act. 
[G . O .Ms. No. 29 , Environment and Forests (FR 14 ), 

19th February 2010.] 


and runs along he common boundary line of 16 . Melmangalam 
village and 14 , Thamarikulam village and meets trijunction 
point of non -west corner fo 16 ,Melmanglam village and Survey 
Field Numers 1261 and 1111 of 14 . Thamaraikulam village . 
Thence the boundary turns south -west and runs along the 
northern side of Survey Field Numbers 1261 and 1260 of 
14 . Thamaraikulam village and reaches the trijunction point of 
Survey Field Numbers 1260 , 1259 and 1111 of this village . 


West: — Thence the boundary turns towards north and 
runs along the eastern boundaries of Survey Field Numbers 
1259, 1258 , 1250 , 1249 and 1247 . Thence turns generally 
towards north east and runs along the eastern boundaries of 
Survey Field Numbers 1246 , 1221 , 1220 , 1219 , 1218 and 
1200 of this village and reaches the starting point. 


No . II ( 2 )/EF / 167 /2010 . - In exercise of the powers conferred 
by Section 4 of the Tamil Nadu Forest Act, 1882 ( Tamil Nadu 
Act V of 1882), the Governor of Tamil Nadu hereby declares 
that it is proposed to constitute the land within the boundaries 
specified in the Schedule below , as reserved forest and 
appoints the Special Tahsildar ( Forest Settlement) , 
Bodinaickanur, Theni District, as Ex -Officio to be the Forest 
Settlement Officer to exercise the powers under clause (c ) of 
the said section , in respect of that area . 


THE SCHEDULE 


Appointment of Divisional Forest Officer Varushanadu 

Soil Conservation Division , Theni as Ex-Officio to 
attend inquiry under Chapter II of the Act. 
[G . O .Ms. No. 29, Environment and Forests (FR 14 ), 

19th February 2010 .] 
No. 11 ( 2 )/EF / 168 /2010 . — In exercise of the powers conferred 
by Section 4 of the Tamil Nadu Forest Act, 1882 ( Tamil Nadu 
Act V of 1882 ), the Governor of Tamil Nadu hereby appoints 
the Divisional Forest Officer , Varushanadu Soil Conservation 
Division , Theni, as Ex-Officio to attend on behalf of the 
Government at the inquiry prescribed by Chapter II of the said 
Act. 


1. Name of the District : Theni 
2 . Name of the Taluk : Periyakulam 
3. Number and name of : 14 . Thamaraikulam 

the Village 
4 . Survey Field Numbers : 1111 
5 . Name of the Forest Block : Vellaikaradu 
6 . Extent of the Forest Block : 119 .09 .5 hectares 


BOUNDARIES 


North . — The boundary starts from the trijunction point of 
Survey Field Numbers 1200 , 1198 and 1111 of 14 . 
Thamaraikulam village and runs generally towards north east 
along the southern boundary of Survey Field Numbers , 1198 , 
1197 , 1152 , 1151, 1150, 1149 , 3121, 1119 , 1112 , 3119 and 
3118 and reaches the trijunction point of Survey Field Numbers 
3118 , 1076 and 1111 of this village . 


Appointment of Personal Assistant (General) to the 

Collector of Theni District as Ex -Officio to hear appeals 
under the Act. 
[G . O .Ms. No. 29, Environment and Forests (FR 14 ), 

19th February 2010.) 
No . II (2 )/EF / 169/ 2010 . - In exercise of the powers conferred 
by Section 14 of the Tamil Nadu Forest Act, 1882 (Tamil 
Nadu Act V of 1882), the Governor of Tamil Nadu hereby 
appoints the Personal Assistant (General) to the Collector of 
Theni District, Theni as Ex -Officio to hear appeals if any , from 
the orders passed under Sections 11, 12 and 13 of the 
said Act. 


East: — Thence the boundary turns towards south and runs 
along the western boundary of Survey Field Numbers 1076 
and reaches the trijunction point of Survey Field Numbers 
1076 , 3117 and 1111 of this village . 


Declaration of Kurumappatti Forest Block in Chengam 

Taluk of Thiruvannamalai District as Reserved Forest 
and appointment of Special Tahsildar (Forest 
Settlement), Thiruvallur as Ex -officio as Forest 
Settlement Officer under the Act. 
[G . O .Ms. No. 33, Environment and Forests (FR 14 ), 

19th February 2010 .] 


South : — Thence the boundary turns towards south west 
and runs along the north western boundary of Survey Field 
Number 3117 and reaches the quadrajunction point of Survey 
Field Numbers 3117 , 3122 , 1102 and 1111 of this village . 
Thence , the boundary turns towards west, south and east and 
runs along the north , west and southern sides of Survey Field 
Number 3122 of this village and reaches the quadraiunction 
point of Survey Field Number 3122 , 1106 , 1107 and 1111 of 
this village. Thence the boundary turns generally towards 
south -west and runs along the north western boundaries of 
Survey Field Numbers 1107 , 1108 , 1109 and 1110 and reaches 
the trijunction point of Survey field Number 1110 and 1111 of 
14. Thamaraikulam village and the village boundary of 16 . 
Melmangalam village. Thence the boundary turns south -west 


No. 11( 2 )/EF/ 170 /2010 . - In exercise of the powers conferred 
by Section 4 of the Tamil Nadu Forest Act, 1882 (Tamil Nadu 
Act V of 1882), the Governor of Tamil Nadu hereby declares 
that it is proposed to constitute the land within the boundaries 
specified in the Schedule below , as reserved forest and 
appoints the Special Tahsildar (Forest Settlement), Thiruvallur, 
as Ex -Officio to be the Forest Settlement Officer to exercise 
the powers under clause (c ) of the said Section , in respect of 
that area. 


Mar. 31, 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


137 


THE SCHEDULE 
1. Name of the District : Thiruvannamalai 
2. Name of the Taluk : Chengam 
3 . Number and name of : 34 . Kurumappatti 

the Village 
4 . Survey Field Number : 52/3 
5 . Name of the Forest Block : Kurumappatti 
6 . Extent of the Forest Block : 6 .42 hectares 


HIGHER EDUCATION DEPARTMENT 
Nomination of certain persons as Members to the 

Syndicate of Tamil Nadu Open University , Chennai 
600 025 , for a period of three years under the 

Tamil Nadu Open University Act. 
[G . O . (10 ) No. 48 , Higher Education (K1), 8th March 2010 , 

Maasi 24 , Thiruvalluvar Aandu - 2041. ] 


No. II (2 )/HE / 173/2010 . - In exercise of the powers conferred 
under Section 20 (2 ) Class Other Members (a ) of the Tamil 
Nadu Open University Act, 2002 . His Excellency the Governor 
Chancellor has nominated the following persons as 
Members to the Syndicate of Tamil Nadu Open University , 
Chennai-25, for a period of three years with effect from 
25th January 2010 . 


BOUNDARIES 


South . — The boundary starts from the southern side 4th 
village stone of No. 34 , Kurumappatti village and it runs 
towards west to a distance of 420 m along the northern side 
of Peennaiyar reserved forest . 


West: — Thence the boundary turns towards north and 
runs to a distance of 120m along the eastern side of 
S .F . No.52 / 1 of No . 34 . Kurumappatti village . 


1. Thiru Harish L . Mehta, 

Jyothi Nivas , 
Old No. 62/ 1 , New No . 20 , Burkit Road 

T . Nagar, Chennai- 17 . 
2 . Rtn . MPHF. Er. A . Prabaharan , 

No . 200 , Bazaar Street, 
Chinna Salem -606 201, 
Villupuram District. 


North : — Thence the boundary turns towards East and runs 
to a distance of 438 . 80 m along the southern side of 
S . F . No. 52/ 1 of No . 34 . Kurumappatti village . 


East: — Thence the boundary turns towards south and runs 
to a distance of 120 m along the western side of 
S .F . No. 52 / 1 and reaches the starting point. 


K . GANESAN , 
Principal Secretary to Government. 


Appointment of District Forest Officer Thiruvannamalai 

as Ex- officio to attend enquiry under Chapter II 
of the Act. 
[G . O .Ms. No . 33 , Environment and Forests (FR 14 ), 

19th February 2010 .] 


HOME DEPARTMENT 
Ad - interim order attaching of Money and Properties due 

to default in return of deposits by Thiru Kannian alias 
Babu , Managing Director and others of the said 
Financial Establishment under Tamil Nadu Protection 
of Interests of Depositors in Financial Establishment 
Act. 
[G . O . Ms. No. 215 , Home (Police XIX ), 

23rd February 2010 . ) 


No . II ( 2 )/EF / 171/ 2010 . - In exercise of the powers conferred 
by Section 4 of the Tamil Nadu Forest Act, 1882 (Tamil Nadu 
Act V of 1882 ), the Governor of Tamil Nadu hereby appoints 
the District Forest Officer, Thiruvannamalai as Ex -officio to 
attend on behalf of the Government at the enquiry prescribed 
by Chapter II of the said Act. 


Appointment of Personal Assistant (General) to the 

Collector of Thiruvannamalai District as Ex -officio to 
hear appeals under the Act. 
[G . O .Ms. No. 33 , Environment and Forests (FR 14 ), 

19th February 2010 .] 


No. 11(2 )/LE / 174 /2010 . — Whereas , complaints have been 
received from a number of depositors that M /s . Suprabath 
Chits and Investments (Private ) Limited & its Sister Concerns 
Viz . M /s . Balaji Hire Purchase (Private ) Limited and 
M /s . Krishna Finance , Chennai Financial Establishments which 
have defaulted the return of deposits made by the depositors 
after maturity . 


No. II( 2 )/EF / 172/2010 . - In exercise of the powers conferred 
by Section 14 of the Tamil Nadu Forest Act, 1882 (Tamil 
Nadu Act V of 1882), the Governor of Tamil Nadu hereby 
appoints the Personal Assistant (General) to the Collector of 
Thiruvannamalai District as Ex -Officio to hear appeals , if any , 
from the orders passed under Sections 11, 12 and 13 of the 
said Act. 


2 . And , Whereas, the Government are satisfied that the 
said Financial Establishments are not likely to return the 
deposits to the depositors and hence, the Government have 
to protect the interests of such depositors ; 


3 . And , Whereas, except some ancestral properties, the 
movable and immovable properties specified in Schedules | 
and Il to this order are alleged to have been procured by the 
said Financial Establishments from and out of the deposits 
collected from the depositors ; 


DEBENDRANATH SARANGI, 
Principal Secretary to Government. 


138 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec . 2 


SCHEDULE - 1 


4 . Now , Therefore , in exercise of the powers conferred by 
Section 3 of the Tamil Nadu Protection of interests of 
Depositors (in Financial Establishments ) Act, 1997 ( Tamil 
Nadu Act 44 of 1997 ), the Governor of Tamil Nadu hereby 
makes and ad - interim order attaching the cash and other 
properties of said Thiru K . Kannian Alias Babu , Managing 
Director and others of M /s . Suprabath Chits and Investments 
(private ) Limited & its Sister Concerns Viz . M /s. Balaji Hire 
Purchase (Private ) Limited and M /s . Krishna Finance , Chennai 
and the properties of Thiru T. Kannappan , Director of the said 
Financial Establishment specified in Schedules I and Il to this 
order and transfers the control over the said cash and other 
properties to the Competent Authority , namely , the Competent 
Authority and District Revenue Officer, Chennai appointed 
under the said Act, for the purpose . 


Details of Movable properties. 

1. 60 Euro Currency ( 20 , 20 , 10 ,5 ,5) 
2 . 30 American Dollar (20 , 10 ) 
3. 10 Pounds 
4. 30 Ceylon Currency 
5 . 2 Yi Yuan 
6 . 5 Yin Yuan (5 ) 
7 . 10 Malasiyan Currency 
8 . Five Rupee Currency bundle Nos . 49A 119401 to 

119500 (Rs. 500/-) 
9. Indica Car TN 07 AB 4599 
10 . Maruthi Zen TN 05 K 0009 
11. 2 Samsung Cell phone with 2 Chargers 
12 . I pod No . 2 
13. Cannon Camera No. A 610 
14 . AT & T cordless Telephone Set-1 
15 . Old Cell phone -1, Blue colour (broken ) 
16 . Kadio Electronic Calculator 
17 . Pen drive (Blue )- 1 
18 . Cash :- Initial deposit amount deposited before the 

Registrar of Chits at Rs. 35 ,75 , 000 . 


5 . The Competent Authority is requested to pursue further 
action in accordance with the procedure laid down in 
sub -sections ( 3 ) and (4 ) of Section 4 of the said Act and also 
the formalities prescribed in the Tamil Nadu Protection of 
interests of Depositors ( in Financial Establishments ) 
Rules , 1997 . 


6 . The Special Public Prosecutor, Special Court for the 
Tamil Nadu Protection of Interests of Depositors ( in Financial 
Establishments ) Act, 1997 is requested to render necessary 
assistance to the Competent Authority in filing the application 
before the said Special Court. 


SCHEDULE - 11 


Details of Immovable Properties . 


S . No. 


Seller 


Buyer 


Doc. No ./Survey No . 


Extent/ Type 


(2 ) 


( 3 ) 


(4 ) 


(5 ) 


Tirukkalikundram 
4950 Sqft. 


Kannappa Gurukkal, 
son of Babu Gurukkal 
at 23 , North Mada Street, 
Thiruvanmiyur , 
Chennai-41. 


T .K . Santhi, 
wife of Kannappa 
Gurukkal at 73 /23 , 
North Mada Street, 
Thiruvanmiyur , 
Chennai-41. 


Settlement Deed 
Doc . No . 21 /03, 
dated 06 -01-03 
New . S .No. 521/ 25 & 
521/23 Part 
Rectification Deed . 
No. 3660 /06 , 
dated 28 -04 -06 


Ancestral Property 


Shop , 
Tiruvanmiyur Village 


T. Kannappa Gurukkal alias 
Venkatasubramanian 
son of Babu Gurukkal 
at 23 , North Mada Street, 
Thiruvanmiyur, 
Chennai-41. 


4207 Sqft. 


T . Kannappa Gurukkal 
alias Venkatasubramanian 
Kannaia alias Babu , 
(Power Agent) son of 
Kuppusamy Naidu , 
at No . 45 , 1st Main Raod , 
Kannappa Nagar, 
Thiruvanmiyur, 
Chennai-41. 


GPA 
Doc. No . 325 /2000 , 
dated 24 -03- 2000 
Kannappa Nagar 
Extension 
(i) Plot Nos . 15 
TS . Nos . 138 , 139 
( ii) Plot Nos . 18 , 19 
Kannappa Nagar 
Extension 
TS . Nos. 143, 144 


Ancestral Property 


Do. 
5612 Sqft. 


Mar. 31, 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


139 


Seller 


Buyer 


Extent/Type 


S. No. 
(1) 


Doc . No./Survey No. 

(4) 


(2 ) 


( 3 ) 


T . Kannappa Gurukkal alias 
Venkatasubramaniam , 


Vacant land 


T. Kannappa Gurukkal alias 
Venkatasubramaniam , 
son of Babu Gurukkal 
at 23, North Mada Street , 
Thiruvanmiyur , 
Chennai -41. 


4878 Sqft. 


Kannaia alias Babu , 
(Power Agent), son of 
Kuppusamy Naidu 
at No. 45 , 1st Main Road , 
Kannappa Nagar, 
Thiruvanmiyur , 
Chennai-41. 


GPA 
Plot No . 16 , 17 
Doc . No. 1007/99 , 
dated 24 - 11- 99 
Kannappa Nagar 
Extension 
S . No. 93 /4 , 
TS . Nos. 140 , 141 


Ancestral Property 


Vacant land 


T . Kannappa Gurukkal alias 
Venkatasubramaniam , 
son of Babu Gurukkal, 
at 23 , North Mada Street, 
Thiruvanmiyur, 
Chennai -41. 


3655 Sqft. 


T .K . Santhi, 
wife of Kannappa 
Gurukkal alias 
Venkatasubramaniam , 
D .No. 73/ 23 , North 
Mada Street, 
Thiruvanmiyur, 
Chennai-41. 


Settlement Deed 
Plot No . 24 , 
Doc . No. 2283/09, 
dated 27 -05 - 09 
Subsequent R . S . Nos . 
144 /4A 1 A6 , 
T . S . No. 176 


Ancestral Property 
Ancestral Property 


5 


3 Storied Building 


T . Kannappa Gurukkal alias 
Venkatasubramaniam , 
son of Babu Gurukkal, 
D .No. 73/ 23 , North 
Mada Street, Thiruvanmiyur, 
Chennai-41. 


Doc . No . 165 /71, 
dated 29 -01-1971 
and Doc. No. 1270/72, 
dated 17 -05 - 1972 


6 


Ancestral Property 


( 10 Bank ), L .B . Road 


2 Ground 242 Sqft. 


T . Kannappa Gurukkal alias 
Venkatasubramaniam , 
son of Babu Gurukkal, 
D .No . 73 /23, North 
Mada Street, Thiruvanmiyur, 
Chennai-41. 


Lessees 
Doc. No . 166 /02 , 
dated 21-01-02 
S . No . 41/ 1B 
at Thiruvanmiyur, 
2 Ground 242 Sqft. 
Corporation of Chennai 
Division No. 154. 


7 


Ancestral Property 


L . B . Road 


Doc. No . 1270 /72 , 
dated 17 -05 - 72 
Plot Nos. 56 , 57 


T . Kannappa Gurukkal alias 
Venkatasubramaniam , 
son of Babu Gurukkal, 
D .No . 73/23, North 
Mada Street, Thiruvanmiyur, 
Chennai-41. 


14 .400 Sqft . 


8 


Ancestral Property 


Doc. No . 1270/72, 
dated 17 -05 - 72 
Plot. Nos . 9 , 10 


Radhakrishna Nagar , 
2nd Cross Street 


T . Kannappa Gurukkal alias 
Venkatasubramaniam , 
son of Babu Gurukkal, 
D .No . 73/23, North 
Mada Street, Thiruvanmiyur , 
Chennai-41. 


4 .5 Ground 


Land and Building 


Sale Deed 
Plot No. 45 


2470 Sq. ft. 


T. K . Santhi, 

K . Chitra Devi, 
wife of Kannappa Gurukkal wife of Kannaia alias 
at No . 23, North Mada Street, Babu at No. 18 , 
Thiruvanmiyur, 

10th Cross Street, 
Chennai-41. 

Indira Nagar, Adyar, 
Chennai- 20 . 


Doc. No . 784 /96 
dated 22 - 02 - 96 . 
S . No . 95 


140 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec . 2 


S . No . 


Buyer 


Doc . No./Survey No. 


Extent/ Type 


Seller 

(2 ) 


(3) 


(4) 


(5 ) 


10 


Sale Deed 


K . Chitra Devi, 
wife of Kannaia alias 
Babu , at No. 18 , 
6th Cross Street, 
Indira Nagar, Adyar, 
Chennai- 20 . 


Doc . No. 1958 /95 , 
dated 20 - 12 - 95 
S .No. 612 / 1 


Agricultural land 
at 121, Thenpattinam 
Village, Cheyyur, 
Chengalpattu . 


12000 Sqft . 


Chandra Sekar Reddy, 
son of Krishna Reddy , 
Sea Breeze Firms (P ) Ltd ., 
At G2, Swathi Court 
Maligai, No . 22 , 
Vijayaragava Road , 
T . Nagar, Chennai- 17 . 
Chandra Sekar Reddy, 
son of Krishna Reddy , 
Sea Breeze Firms (P ) Ltd ., 
At G2, Swathi Court Maligai, 
No. 22 , Vijayaragava Road , 
T . Nagar, Chennai- 17 . 


Sale Deed 


Uma Nagarathinam , 
wife of T . Nagarathinam , 
(Krishnalaya ) Plot No. 49, 
1st Main Road, 
Kannappa Nagar, 
Thiruvanimaiyur, 
Chennai-41. 


Agricultural Land at 
121, Thenpattinam 
Village , Cheyyur, 
Chengalpattu . 


Doc . No. 1962 /95 , 
dated 20 - 12 - 95 


S . No. 612 / 1/ Part 


12000 Sqft. 


12 


Sale Deed 


Residential House , 
Mugapair. 


Power Agent 
C . Selvaraj, 
son of S . Chellappa , 
No. 62/ 2 , Platinum 
Appartments , 
Anna Nagar West 
Extention , Chennai- 101. 


( 1 ) Srinivasan , 
son of Kuppusamy Naidu, 
( 2 ) Prithima, 
wife of Srinivasan , 
Plot No . 1485 , 
Guarden Avenue , 
Mugapair East, 
Chennai-50 . 


Plot No. 1485 
Doc . No. 335 / 2003 
dated 27 -01- 03 


3600 Sqft . 


S . Nos. 188 Part, 
170 Part 


13 


Settlement Deed 
(i) Plot No. 15 


T. Kannappa Gurukkal alias 
Venkatasubramaniam , 
son of Babu Gurukkal, 
at 23 , North Mada Street, 
Thiruvanmiyur, 
Chennai-41. 


Vacant house site 
at block No. 36 , 
Tiruvanmaiyur Village . 


T .K . Santhi 
wife of Kannappa 
Gurukkal alias 
Venkatasubramaniam 
at 23. North Mada Street, 
Thiruvanmiyur , 
Chennai- 4 . 


Doc . No. 4211/09, 
dated 01 -09 -09 


4513 Sqft. 


S . No . 95 /4 /part 
TS . No. 58 


( ii) Plot No. 42 


Vacant House Site 
at block No . 36 , 
Tiruvanmiyur 
Village . 


S . No. 95 / 3 part 
TS . No . 89 


2534 Sqft . 


(iii) Plot No . 43 


S . No. 95 / 3 part 
TS . No. 90 


Vacant house site 
at block No. 36 , 
Tiruvanmiyur 
Village. 


3442 Sqft . 


14 


Settement Deed 
(i) Plot No . 16 


T . Kannappa Gurukkal alias 
Venkatasubramaniam 
son of Babu Gurukkal, 
at 23, North Mada 
Street, Thiruvanmiyur , 
Chennai -41. 


T.K . Santhi, 
wife of Kannappa 
Gurukkal alias 
Venkatasubramaniam 
at 23 , North Mada Street, 
Thiruvanmiyur, 
Chennai-41. 


Vacant house site 
at block No. 36 , 
Tiruvanmiyur 
Village. 


Doc . No. 4475 /09 
dated 01-09-09 


3860 Sqft. 


S .Nos . 95 / 3 part & 
95 /4 part 
TS . No . 59 


Mar. 31, 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


141 


Seller 


Buyer 


Extent/ Type 


S. No. 
(1) 


Doc . No./Survey No. 

(4 ) 


(2 ) 


(3) 


Setlement Deed 
(ii) Plot No. 44 


Vacant house site 
at block No. 36 , 
Thiruvanmiyur 
Village . 


S . No. 95 /3 /part 
TS. No. 91 


2750 Sqft . 


15 


Sale Deed 
(i) Plot Nos . 6 , 7 


Vacant land at 
141. Kottivakkam . 


K . S . Thirumalai, 
son of Sundraraja Iyengar, 
No. A -6 , Anand 90 , 
1st Cross Street, Besant 
Nagar, Chennai- 90 . 
Power Agent 
S . Rangasamy, A /58 , 
son of Sundraja Iyengar. 


T . K . Santhi, 
wife of Kannappa 
Gurukkal alias 
Venkatasubramaniam 
at 23 , North Mada Street, 
Thiruvanmiyur, 
Chennai-41. 


5012 Sqft . 


Doc . No. 2491 /96 
dated 17 -05 - 96 


S . No. 265 /2 


Sale Deed 
(i) Plot Nos. 6 , 7 


T. R . Sathiya Narayana , 
son of Ramanuja Mudaliar, 
No . 24 , North Mada Street, 
Thiruvanmiyur, 
Chennai-41. 


T .K . Santhi, 
wife of Kannappan alias 
Venkatasubramanian 
at 23, North Mada Street, 
Thiruvanmiyur, 
Chennai-41. 


Vacant land 
D .No . 24 , North 
Mada Street, 
Thiruvanmiyur . 


Doc . No. 1565/88, 
dated 29- 4 -88 


1200 Sqft. 


S . No . 174 /60 (part) 
Sale Deed 


G . Devarajan , 
son of G . Venkadasubba 
Naidu , No . 99 , 
1st Avenue , 
Indira Nagar, Adyar 
Chennai- 20 . 


Doc . No. 3405 /07 
dated 23 -07 -07 


Sagunthala Ammal, 
wife of Ramanujalu 
Chettiar, No. 48, 
lyaunaidu Street, 
Sennai Nagar, Chennai- 30 . 
( ii) Chakkubai, 
wife of Sinivasan , 
Meganur, Chenchi, 
Tiruvannamalai. 


Vacant land 
No. 14 , Perunagar, 
Uthiramerur. 
(Nanchai) 


1 . 96 acre . 


S .Nos . 918 / 1, 4 , 5 , 9 , 
920 / 1 , 924 /2 , 924 / 3 . 


(iii) Bangaru , 
son of Selvaraj, 
No. 14 , Padavettuamman 
Kovil Street, Padi, 
Chennai-50 . 


( iv ) Radha Bai 
wife of Ramachandran . 


(v ) Krishnaveni, 
wife of Parthasarathy . 


(vi) Kotti, 
son of Ramanujalu Chettiar. 


(vii) U . P . Narayanan , 
son of Pathmanaban . 


Sale Deed 
Plot No. 49 


Vacant land at 
Kottivakkam 


T . Vethathiri , 
son of Babu Gurukkal, 
No. 55 . Lattice Bridge 
Road , Thiruvanmiyur, 
Chennai-41. 


T . Nagarathinam , 
son of Thippaiah Naidu 
No. 22 , 10th Cross Street, 
Indira Nagar, 
Chennai- 20 . 


200 Sqft . 


Doc . No. 3583/90 
dated 31 -08 - 90 
S . No. 253/ 1 . 


142 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec . 2 


S. No. 


Buyer 


Extent/Type 


(1) 


Seller 
(2) 


Doc . No./Survey No. 

(4 ) 


( 3 ) 


( 5 ) 


Settlement Deed 


G . Devarajan , 
son of G . Venkadasubba 
Naidu , No . 3A , LIG Flat, 
Il Avenue, Indira Nagar , 
Adyar, Chennai-20 . 


D . Sulochana , 
wife of V . Devarajan , 
No. 3A , LIG Flat , 
|| Avenue, Indira Nagar, 
Adyar, Chennai- 20 


Agricultural land 
at 43. Padur Village , 
Kancheepuram . 


Doc. No. 690 /2000 
dated 06 -04 - 00 
S .No . 520 /2B 


27 cent 


Sale Deed 


R . Ramani alias 
Govindarajan , 
No . 17 , Veeraperumal 
Iyengar Street, Uthiramerur 
Town , Kancheepuram . 


G . Devarajan , 
son G . Venkadasubba 
Naidu , 
No. 14 , 10th Cross , 
Indira Nagar, Adyar, 
Chennai- 20 . 


(i) Agricultural Land 
at 46 Uthiramerur 
Village , 
Kancheepuram . 


(i) Doc. No. 1401/06 
dated 27 -07 - 2006 


S . No . 1400 / 1 


64 cent 


(ii) S . No. 1397 / 1 , 2 


Do . 
59 cent 
Do . 
1 .59 acre 


(iii) S . No. 1390 / 1 , 
1390 / 1A 
Doc . No. 2551/06 
dated 06 - 11 - 2006 


21 


Do. 


Do . 


Do. 


1 .44 acre 


S . No. 1389 /1, 2, 2B , 
1390 / 2 


22 


Doc . No. 1831/07 
dated 19 -04 - 2007 


Malliankaranai 
Village . 


R . Ramani alias 
Govindarajan 
No. 17 , Veeraperumal 
Iyengar Street, Uthiramerur 
Town , Kancheepuram . 
Do . 


G . Devarajan , 
son of G . Venkadasubba 
Naidu , No. 14 , 
10th Cross, Indira Nagar, 
Adyar, Chennai-20. 


S . No . 318 /2 , 317 / 1 


1 . 32 acre 


23 


Do . 


Uthiramerur Village . 


Doc . No . 3125 /07 
dated 04 - 07 - 2007 
S . No. 1441/ 1, 2 


2 . 15 acre 


24 


ISD 


Kalikundram Village . 


Doc . No . 4458 /92 
dated 23- 11 - 1992 


T . S . Panchapagesan , 
T.M . Swaminatha Mudaliar , 
No . 47 , 1st Avenue , 
Indira Nagar, Adyar, 
Chennai- 20 . 
Do. 


1664 Sqft . 


TS . No. 9 (part) house 
Block No . 15 . 


25 


Vedapalayam Land 


20 cent 
Vedapalayam land 


26 


Do . 


Doc . No. 4396 /07 
dated 24 -09 - 2007 
S . No. 68 /3 
Doc . No. 4797 /07 
dated 17 -10 - 2007 
S .No. 69 / 1 
Doc . No . 1433/09 
dated 26 -03 - 2009 
S . No. 1461/2A2, 2B1, 
2C , 2C1 


3 cent 


27 


Do. 


Uthiramerur 
Agricultural Land 


34 cent 


28 


Old house 


Paruvavarthini alias 
Parvatham , 
wife of Vedivel Mudaliar, 
No. 88 , Periya Street, 
Thirukalikundram , 
Kancheepuram and 
9 others . 


3895 Sqft. 


T . Kannappa Gurukkal 
alias Venkatasubramaniam , 
son of Babu Gurukkal, 
at 23 , North Mada Street, 
Thiruvanmiyur, 

Chennai-41. 


Doc. No. 3042/98 
dated 14 -12 - 1998 
S .No. 29 /1B1A & 
29 /23 


Mar . 31 , 2010) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


143 


Seller 


Extent/ Type 


S. No. 
(1 ) 


(2) 


Buyer 
( 3) 


Doc . No./Survey No. 

( 4) 


( 5 ) 


Old house 


Doc . No . 3043/ 98 
dated 14 - 12 - 1998 


Paruvavarthini alias 
Parvatham , 
wife of Vedivel Mudaliar, 
No . 88 , Periya Street , 
Thirukalikundram , 
Kancheepuram 
and 9 others . 


T . K . Santhi , 
wife of Kannappan alias 
Venkadasubramanian , 
at 23 , North Mada Street , 
Thiruvanmiyur, 
Chennai-41. 


3895 Sqft . 


S . No . 29 /1B1A & 
29/ 23 


Pathamavathiammal, 
wife of Subramaniamudaliar, 


Agricultural land at 
43 . Padur Village , 


G . Devarajan , 
son of Venkada Subbia , 
No . 45 , I Avenue , 
Indira Nagar , Adyar , 
Chennai- 20 . 


Sale Deed 
Dec . No . 256/ 94 
dated 31 - 01 - 1994 
S . No . 520 /2A , 2B 
2C , 528 / 4 


1 . 53 acre 


31 


| 


(ii) Krishnamoorthy , 
son of Subramaniamudaliar , 
Kelampakkam , 
Chenkalpattu . 
T .K . Shanthi , 
wife of Kannapa Gurukkal, 
23rd North Mada Street, 
Thiruvanmaiyur, 
Chennai- 41 . 


Sale Deed 


3058 Sqft . 


T . Nagarathinam , 
son of Thippiah Naidu, 
22 , 10th Cross Street, 
Indira Nagar , 
Chennai -20. 


Plot No. 49 
Doc . No. 2955 / 90 
dated 31 - 08 - 2009 
S . No . 9315 


Sale Deed 


3 .75 ground 


Singaram , 
son of Chinnamuniyan , 
34 , Thiruvediamman Koil 
Street , Thiruvanmiyur , 
Chennai-41. 


T . Kannappa Gurukkal , 
alias Venkatasubramaniam 
son of Babu Gurukkal, 
at 23 , North Mada Street , 
Thiruvanmiyur, 
Chennai- 41 . 


Doc . No . 2495 / 80 
dated 30 - 07- 1980 
S . No . 95 / 8 


GPA 


Kannappa Gurukkal alias 
Venkatasubramaniam , 
son of Babu Gurukkal , 
at 23 , North Mada Street , 
Thiruvanmiyur, 
Chennai-41. 
Ancestral Property . 


GP No . 1014/ 97 
dated 02 - 11 - 1997 


T . Kannappa Gurukkal 
alias Venkatasubramaniam 
Kannaian alias Babu , 
(Power Agent) 
son of Kuppusamy Naidu, 
at 45 , I Main Road , 
Kannappa Nagar, 
Thiruvanmiyur. 


S . MALATHI, 
Principal Secretary to Government. 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை . 

ஈரோடு மாவட்ட திராவிட பஞ்சாலை தொழிற்சங்கம் ( எல் . பி .எப் .) மற்றும் 

கோவை பெரியார் மாவட்ட திராவிட பஞ்சாலை தொழிற்சங்கம் 
Disputes between Workmen and Managements referred 
to Industrial Tribunal for adjudication . 

( எம் . எல் . எப்.) ஆகிய தொழிற்சங்கங்களுக்குமிடையே தொழிற் தகராறு 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
சுமுகா சிந்தடிக்ஸ் லீஸ் கே . பார்த்தசாரதி ஸ்பின்னிங் மில்ஸ் 
உடுமலைப்பேட்டை . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
[ அரசாணை ( டி ) எண் 682 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 15 டிசம்பர் 2009 , 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
கார்த்திகை 29 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 

( மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10 (1 )(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
No . II ( 2 )/ LE / 175 / 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சுமுகா சிந்தடிக்ஸ் லீஸ் தொழிற்தீர்ப்பாயத்திற்கு நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
கே . பார்த்தசாரதி ஸ்பின்னிங் மில்ஸ் என்ற நிர்வாகத்திற்கும் தேதிய வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
பஞ்சாலைத் தொழிலாளர்கள் சங்கம் , ( ஐ . என் . டி. யு .சி .), கோவை 
D .T. P. - ||-2 (12 ) - 2 
D . T .P . - ||- 2 ( 12 ) - 3 


144 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec. 2 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for adjudication . 
நர்மதா டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் , இராமநாதபுரம் புதூர் , 

ஈரோடு . 


இணைப்பு 


எழுவினா 


நிர்வாகத்தின் 20 - 5 - 2008 தேதியிட்ட அறிவிப்பில் 
20 - 5 - 2008 முதல் தொழிலாளர்க்கு கதவடைப்பு செய்துள்ளதை 
ரத்து செய்து அனைத்து தொழிலாளர்களுக்கு கதவடைப்பு 
காலத்திற்கு சம்பளம் மற்றும் அனைத்து சட்டப்படியான 
பயன்களுடன் மீண்டும் பணி அளிக்க வேண்டும் என்ற 
கோரிக்கை நியாயமானதுதானா ? 


[ அரசாணை ( டி ) எண் 654 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 2 டிசம்பர் 2009 , 

கார்த்திகை 16 , திருவள்ளுவர் ஆண்டு- 2040.) 
No II ( 2)/ LE / 177 / 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக நர்மதா டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் , 
இராமநாதபுரம் புதூர் , ஈரோடு என்ற நிர்வாகத்திற்கும் கோவை பெரியார் 
மாவட்ட திராவிட பஞ்சாலைத் தொழிலாளர் முனனேற்றச் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் 
[ அரசாணை (டி ) எண் 136 , தொழிலாளர் மற்றும் 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 9 மார்ச் 2010 .) 

(மத்திய சட்டம் XIV /1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
No II(2 )/LE / 176/2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சேலம் , 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ஹூண்டாய் மோட்டார் இந்தியா தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா இதனால் ஆணையிடப்படுகிறது . 
எம்ப்ளாயீஸ் யூனியனுக்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
என்று அரசு கருதுவதாலும் ; 

10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

இணைப்பு 
(மத்திய சட்டம் XIV / 1947) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

எழுவினா 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

கோரிக்கை எண் 1 : 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளமாக ஸ்பெஷல் 

ஆப்ரேட்டர்களுக்கு ரூ . 1, 000 /- , ஆப்ரேட்டர்களுக்கு ரூ . 900/ - , 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

மற்றும் ஹெல்பர்களுக்கு ரூ . 800 / - என்று நிர்ணயிக்க வேண்டும் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட என்கிற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை ஏற்புடையதுதானா ? 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

அவ்வாறில்லையெனில் நிவாரணம் என்ன ? 

கோரிக்கை எண் 2 : 
இணைப்பு 

1936 - ஆம் ஆண்டை அடிப்படையாகக் கொண்டு சென்னை 
எழுவினா 

விலைவாசி 6000 புள்ளிகள் வரை நிரந்தர பஞ்சப்படியாக 

ரூ . 600 / - பிரதிமாதம் வழங்க வேண்டும் என்ற சங்க கோரிக்கை 
ஆண்டிற்கு 10 நாட்கள் சிறுவிடுப்பும் ( Casual ) தேசிய மற்றும் ஏற்புடையதுதானா ? 
பண்டிகை விடுப்பு 10 நாட்கள் வழங்கப்பட வேண்டுமென்ற 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் 

அவ்வாறு இல்லையெனில் நிவாரணம் என்ன ? 
பிறப்பிக்க . 

கோரிக்கை எண் 3 : 
அனைத்து பணி நாட்களிலும் அசைவ உணவு வழங்கப்பட 1936 - ம் வருட அடிப்படையில் 6000 புள்ளிகளுக்கு மேல் 
வேண்டுமென்ற கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் உயரும் ஒவ்வொரு விலைவாசி புள்ளிக்கும் 40 பைசா வீதம் 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

மாறுபடும் பஞ்சப்படி வழங்கப்பட வேண்டும் என்ற சங்க 

கோரிக்கை நியாயமானதா ? 
ச . ஆறுமுகம் , 

அவ்வாறு இல்லையெனில் நிவாரணம் என்ன ? 
அரசு இணைச் செயலாளர் . 


Mar . 31 , 2010 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


145 


கோரிக்கை எண் 4 : 


வீட்டு வாடகைப்படியாக பிரதிமாதம் ரூ . 280/ 
தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்கிற சங்க 
கோரிக்கை ஏற்கக் கூடியதா ? 

அவ்வாறு இல்லையெனில் நிவாரணம் என்ன ? 
கோரிக்கை எண் 5 : 
வருடாந்திர ஊதிய உயர்வாக ஸ்பெஷல் ஆப்ரேட்டருக்கு 
ரூ . 50/ - , ஆப்ரேட்டருக்கு ரூ . 45 / - , ஹெல்பருக்கு ரூ . 40 / 
அளிக்கப்பட வேண்டும் என்கிற சங்க கோரிக்கை 
ஏற்புடையதுதானா ? அவ்வாறு இல்லையெனில் நிவாரணம் என்ன ? 

கோரிக்கை எண் 6 : 


வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கடலூர் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கடலூர் 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
கோரிக்கை 1 : 


தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து படியாக மாதம் 
ரூ . 260 / - அளிக்கப்பட வேண்டும் என்ற சங்க கோரிக்கை 
நியாயமானதுதானா ? 


நிர்வாகம் நடைமுறையில் இருந்துவரும் மஸ்தூர் பணி 
காலியிடம் நிரப்பும் முறைகளை மாற்றம் செய்யாமல் பல 
வருடங்களாகப் பணிபுரிந்து வரும் என் . எம் . ஆர் . 
தொழிலாளர்களைக் கொண்டு மஸ்தூர் பணி நிரப்ப வேண்டும் 
எனும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 


அவ்வாறு இல்லையெனில் நிவாரணம் என்ன ? 
கோரிக்கை எண் 7 : 


ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


கெமிக்கல் அலவன்சாக தொழிலாளர்களுக்கு தினசரி 
ரூ . 5/ - வழங்க வேண்டும் என்கிற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

பிரிக்கால் லிமிடெட் (யூனிட் - 3) , கோவை 
நியாயமானதுதானா ? 

[ அரசாணை ( டி ) எண் 693 , தொழிலாளர் மற்றும் 
அவ்வாறு இல்லையெனில் நிவாரணம் என்ன ? 

வேலைவாய்ப்பு ( 41) த் துறை , 22 டிசம்பர் 2009 , மார்கழி 7 , 
கோரிக்கை எண் 9 : 

திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 
தொழிலாளர்களுக்கு மாதம் ஒருநாள் அத்தியாவசிய 

No . II ( 2)/ LE / 179/ 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தேவைக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அளிக்கப்பட வேண்டும் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக கோவை மாவட்டம் , பிரிக்கால் 
என்பது ஏற்கக் கூடியதுதானா ? 

லிமிடெட் (யூனிட் - 3) என்ற நிர்வாகத்திற்கும் சவுத் இந்தியா ஒர்க்கர்ஸ் 

அசோசியேஷன்ஸ் , கோவை என்ற தொழிற் சங்கத்துக்குமிடையே 
அவ்வாறு இல்லையெனில் நிவாரணம் என்ன ? 

தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
கோரிக்கை எண் 10 : 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
பணப்பயன்கள் 1 - 9 - 2006 முதல் வழங்கப்பட வேண்டும் என்ற அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
கோரிக்கை நியாயமானதுதானா ? 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு கோவை , 
அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை, தஞ்சாவூர் 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

இதனால் ஆணையிடப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 660 , தொழிலாளர் மற்றும் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வேலைவாய்ப்பு (சித் துறை , 7 டிசம்பர் 2009 ) 

10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
No . II ( 2)/LE / 178 / 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

கோவை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக அறிஞர் அண்ணா சர்க்கரை 
ஆலை, தஞ்சாவூர் என்ற நிர்வாகத்திற்கும் குருங்குளம் அறிஞர் 

இணைப்பு 
அண்ணா சர்க்கரை ஆலை தினக்கூலி தொழிலாளர் 

எழுவினா 
சங்கத்துக்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 

கோரிக்கை எண் 1 : 

திரு . எஸ் . பழனிச்சாமிக்கு 3 - 12 - 2004 , 27 - 01 - 2006 மற்றும் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 06 - 07 - 2006 ஆகிய தேதிகளிட்ட உத்தரவுகளில் வழங்கிய 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 8 நாள் தற்காலிக வேலை நீக்க தண்டனையை ரத்து செய்து 

அதற்கான முழு சம்பளம் வழங்கவேண்டுமென்ற 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10( 1 ) (c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


146 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || _ Sec . 2 


கோரிக்கை எண் : 2 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIVI1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
2004 மற்றும் 2006ம் ஆண்டுகளுக்கு திரு . பழனிச்சாமிக்கு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
ஊதிய உயர்வு வழங்க வேண்டுமென்ற கோரிக்கை நியாயமானதா ? தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . 10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
[ அரசாணை (டி ) எண் 9, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
(சி ) த் துறை, 5 ஜனவரி 2010.) 

இணைப்பு 
No . II( 2 )/LE/180/ 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

ஓட்டுனர் திரு . பி . வெள்ளைச்சாமிக்கு 17 - 2 - 2007 நாளிட்ட 
கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் அரசு போக்குவரத்து மதுரை 

உத்தரவின்படி வழங்கப்பட்ட வருடாந்திர ஊதிய உயர்வை ஆறு 
தொழிலாளர் சங்கம் (சி .ஐ . டி . யு .) என்ற தொழிற் சங்கத்துக்குமிடையே 

மாத காலம் அதன் திரண்ட பயனின்றி நிறுத்திவைத்த 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

தண்டனையை ரத்து செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை நியாயமானதுதானா ? 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று [ அரசாணை ( டி ) எண் 11 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

(சித் துறை , 5 ஜனவரி 2010 . ] 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் No . II ( 2 )/ LE / 182/ 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் அரசு போக்குவரத்து மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

தொழிலாளர் சங்கம் (சி . ஐ . டி . யு .) க்குமிடையே தொழிற் தகராறு 
இணைப்பு 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
எழுவினா 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
திரு . பி . பொன்னழகு நடத்துனர் என்பவருக்கு நிர்வாகம் அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
வழங்கிய 1 ஆண்டு திரண்ட பயனுடன் ஊதிய உயர்வு நிறுத்தம் 
மற்றும் 10 நாட்கள் தற்காலிக பணி நீக்கம் ஆகிய 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
தண்டனைகளை ரத்து செய்ய வேண்டுமென்ற கோரிக்கை சட்டம் XIV / 1947 ) 10 ( 1) (c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
நியாயமானது தானா ? 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை 
ஆமெனில் அவர் என்ன நிவாரணத்துக்கு உரியவராகிறார் . தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . 10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
[ அரசாணை (டி ) எண் 10 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
(சி ) த் துறை , 5 ஜனவரி 2010 . ] 

இணைப்பு 
No. II (2 )/LE/ 181 /2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 

ஓட்டுனர் திரு . பி . வெள்ளைச்சாமிக்கு 28 - 10 - 2005 நாளிட்ட 
கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் அரசு போக்குவரத்து மதுரை 

உத்தரவின்படி வழங்கப்பட்ட இரண்டு ஆண்டு காலம் திரண்ட 
தொழிலாளர் சங்கம் (சி . ஐ . டி . யு . ) க்குமிடையே தொழிற் தகராறு 

பயனின்றி ஊதிய உயர்வு நிறுத்தம் மற்றும் இரண்டு நாட்கள் 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

தற்காலிக பணி நீக்கம் ஆகிய தண்டனைகளை ரத்து செய்ய 

வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

தானா ? 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


Mar . 31 , 2010) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


147 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , தருமபுரி 

10 . 28 - 10 - 2000 தேதிய இறுதி உத்தரவின் மூலம் ஊதிய 

உயர்வை திரண்ட பயனின்றி மூன்று மாதம் தள்ளி வைத்தது . 
[ அரசாணை ( டி ) எண் 20 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 11 . 2 - 6 - 2002 தேதிய இறுதி உத்தரவின் மூலம் ஊதிய 
(சி ) த் துறை , 8 ஜனவரி 2010.) 

உயர்வை திரண்ட பயனின்றி ஒரு மாதம் தள்ளி வைத்தது . 
No II(2 )/LE / 183/2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 12 . 29- 5 - 2004 நாளிட்ட உத்தரவின் மூலம் ஊதிய உயர்வை 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் திரண்ட பயனின்றி ஒரு வருடம் தள்ளி வைத்தது . 
கழகம் , தருமபுரி என்ற நிர்வாகத்திற்கும் தருமபுரி தமிழ்நாடு அரசு 

13 . 9 - 9 - 2003 தேதிய இறுதி உத்தரவின் மூலம் 
போக்குவரத்து பணியாளர் சம்மேளனத்துக்குமிடையே தொழிற் தகராறு 

13 - 9 - 2003 முதல் 19 - 9 - 2003 வரை தற்காலிக வேலை நீக்கம் 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

செய்யப்பட்டது . 


கிரு . ஜி . பழனி என்பவருக்கு 10 (2A) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பொறுகளை 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய [ அரசாணை (டி ) எண் 85 , தொழிலாளர் மற்றும் 
சட்டம் XIV / 1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 5 பிப்ரவரி 2010 .] 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 

No . II( 2)/ LE / 184 / 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் அரசு போக்குவரத்துக் 

மதுரை தொழிலாளர் சங்கத்துக்குமிடையே தொழிற் தகராறு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்ளப்படுகிறது . அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
எழுவினா 

சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
தருமபுரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் , 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
உதவி கைவினைஞர் திரு . ஜி . பழனி என்பவருக்கு அளிக்கப்பட்ட 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை 
கீழ்க்காணும் தண்டனைகளை இரத்து செய்ய வேண்டும் என்ற 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை சரியானதுதானா ? 

இதனால் ஆணையிடப்படுகிறது . 
1 . உதவி கைவினைஞர் திரு . ஜி . பழனி என்பவருக்கு மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
29 - 3 - 99 நாளிட்ட உத்தரவின் மூலம் ஊதிய உயர்வை திரண்ட 10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
பயனின்றி ஒரு வருடம் தள்ளி வைத்தது . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 

தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
2 . நிர்வாகத்தின் 27 - 9 - 99 நாளிட்ட ஆணையின் மூலம் 
திரு . ஜி . பழனி தற்காலிக வேலைநீக்கத்தில் இருந்து 20 - 5 - 99 

இணைப்பு 
முதல் 28 - 5 - 99 வரையுள்ள காலத்தையே குறிப்பிட்ட 

எழுவினா 
தண்டனையாக உத்தரவிட்டது . 

நடத்துநர் திரு . சி . காமராஜ் என்ற பணியாளருக்கு 
3 . 29 - 6 - 1999 நாளிட்ட இறுதி உத்தரவின்மூலம் ஊதிய நிர்வாகத்தின் 31 - 05 - 2003 நாளிட்ட உத்தரவின்படி அளிக்கப்பட்ட 
உயர்வை திரண்ட பயனுடன் ஒரு வருடம் தள்ளி வைத்தது . 

(1 ) ஓராண்டு காலத்திற்கு திரண்ட பயனுடன் வருடாந்திர ஊதிய 
4 . 24 - 9 - 1999 நாளிட்ட உத்தரவின் மூலம் ஊதிய உயர்வை உயர்வு நிறுத்தம் . (2 ) 28 நாள் தற்காலிக பணி நீக்கம் என்ற 
திரண்ட பயனின்றி ஆறுமாதம் தள்ளி வைத்தது . 

தண்டனைகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை நியாயமானதுதானா ? 
5 . 30 - 8 - 1999 நாளிட்ட உத்தரவின் மூலம் ஊதிய உயர்வை 
திரண்ட பயனின்றி ஒரு வருடம் தள்ளி வைத்தது . 

ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
6 . 29 - 4 - 2000 நாளிட்ட உத்தரவின் மூலம் ஊதிய உயர்வை 
திரண்ட பயனின்றி ஆறு மாதம் தள்ளி வைத்தது . 

பார்ம் புராடக்ட்ஸ் ( பி ) லிட் , தஞ்சாவூர் . 
7 . 30 - 6 - 2000 தேதிய உத்தரவின் மூலம் ஊதிய உயர்வை 

[ அரசாணை ( டி ) எண் 103 , தொழிலாளர் மற்றும் 
திரண்ட பயனின்றி ஆறு மாதம் தள்ளி வைத்தது . 

வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 15 பிப்ரவரி 2010 .] 
8 . 15 - 9 - 2000 தேதிய இறுதி உத்தரவின் மூலம் ஊதிய 
உயர்வை திரண்ட பயனின்றி ஆறு மாதம் தள்ளி வைத்தது . 

No . II(2 )/LE/ 185 / 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக பார்ம் புராடக்ட்ஸ் (பி ) லிட் ., 
9 . 26 - 10 - 2000 தேதிய இறுதி உத்தரவின் மூலம் ஊதிய தஞ்சாவூர் என்ற நிர்வாகத்திற்கும் பார்ம் புராடக்ட்ஸ் தேசிய காங்கிரஸ் 
உயர்வை திரண்ட பயனின்றி மூன்று மாதம் தள்ளி வைத்தது . 

தொழிலாளர் சங்கத்துக்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 


148 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || _ Sec . 2 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

திருத்தங்கள் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன அறிவிக்கையில் , 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 1 . " 1 , அரசின் பிரதிநிதிகள் " என்ற தலைப்பின்கீழ் இனம் 
சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 1க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் , 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு அதாவது : 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கடலூர் 

" 1 - A . திரு . கு . செல்லமுத்து , இணைத் தலைவர் , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

தலைவர் , உழவர் உழைப்பாளர் கட்சி , 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

கப்பல்பட்டி அஞ்சல் , ஒட்டன்சத்திரம் , 

திண்டுக்கல் மாவட்டம் . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

2 . விவசாயத் தொழிலாளர்கள் , விவசாயிகள் மற்றும் வேலை 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கடலூர் 

தருநர்களின் பிரதிநிதிகள் " என்ற தலைப்பின் கீழ் , இனம் 7 மற்றும் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

அது தொடர்பான பதிவுகள் நீக்கப்பட வேண்டும் . 
இணைப்பு 

கி . தனவேல் , 

அரசு செயலர் . 
எழுவினா 
சென்னைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் இதர 

Amendment to Notification 
தொழிலாளர்கள் போல் சிசிஏ , எச்ஆர்ஏ வழங்கக் கோருவது 

In exercise of the powers conferred by Section 5 of the 
நியாயம்தானா ? 

Tamil Nadu Agricultural Labourers -Farmers (Social Security 
and Welfare ) Act , 2006 (Tamil Nadu Act 29 of 2006 ) , the 
Governor of Tamil Nadu hereby makes the following 

amendments to the Revenue Department Notification 
ச . ஆறுமுகம் , 

No . II ( 2 )/ REV / 22 ( c )/ 2007 , published at pages 1 - 3 of 
அரசு இணைச் செயலாளர் . 

Part II- Section 2 of the Tamil Nadu Government Gazette 
Extraordinary , dated the 18 January 2007 , as subsequently 

amended . 
வருவாய்த் துறை 

AMENDMENTS 
தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர் நல வாரியத்தை ஏற்படுத்தி 
அவ்வாரியத்திற்கு உறுப்பினர்களை நியமித்தல் குறித்த 

In the said Notification , 
அறிவிக்கை . 

1 . Under the heading " 1 . Members representing the 

Government”, after item 1, the following shall be inserted , 
திருத்த அறிவிக்கை 

nemely : 
[ G. O . MS . No . 79, Revenue [LR -1(2)], 23rd February 2010.] 

" 1 - A . Thiru K . Sellamuthu , Joint Chairman ”, 
No . || ( 2 ) REV/ 186 / 2010 - தமிழ்நாடு விவசாயத் 

President , Uzhavar Ulaipalar Party , 

Kappalpatti Post , 
தொழிலாளர்கள் - விவசாயிகள் (சமூக பாதுகாப்பு மற்றும் நலம் ) சட்டம் , 

Ottanchatram , 
2006 (தமிழ்நாடு சட்டம் 29/ 2006) , பிரிவு 5 - ல் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு வருவாய்த் துறை அறிவிக்கை எண் 

Dindigul District . 
II( 2 )/ REV / 22 (c )/ 2007 - ல் பக்கங்கள் 1- 3 , பகுதி | | பிரிவு 2 தமிழ்நாடு 

2 . Under the heading "II . Members representing 
அரசிதழ் சிறப்பிதழ் , நாள் : 18 ஜனவரி 2007 - ல் வெளியிடப்பட்டுள்ள Agricultural Labourers , Farmers and Employers ", item 7 and 
அறிவிக்கைக்கு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கீழ்க்காணும் the entries relating thereto shall be omitted . 
திருத்தங்களை செய்கிறார் : 

K . DHANAVEL , 
Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU . 


